GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


(Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 2 .40 Paise . 


* OF 


KAMIT 


TER 
2 

. W 
RILE 
1171 


NMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TA 


INADO 


от 
нALQ 


7 


ONE TRY 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 296 ] 


CHENNAI, FRIDAY, OCTOBER 11, 2013 
Purattasi 25 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ 

DEPARTMENT 


Blocks, to be a separate Panchayat Development Block , 
namely , Srimushnam Panchayat Development Block and to 
constitute for the said Panchayat Development Block , a 
Panchayat Union , namely, Srimushnam Panchayat Union . The 
formation of the above Panchayat Union will come into effect 
only at the time of the next ordinary elections to local bodies . 


FORMATION OF SRIMUSHNAM PANCHAYAT UNION IN 

CUDDALORE DISTRICT UNDER THE TAMIL NADU 
PANCHAYATS ACT . 


[G . O . Ms. No. 152, Rural Development and Panchayat 

Raj ( PR - II), 11th October 2013.] 


No . II(2 )/RDPR /766 (c )/ 2013 . 


2 . Any inhabitant of the said local area desiring to object 
to anything contained in this Notification may submit his 
objection in writing to the Government within six weeks from 
the date of publication of this Notification in the Tamil Nadu 
Government Gazette and that any objection which may be 
received from such inhabitant of that local area with respect 
thereto before expiry of the aforesaid period will be duly 
considered by the Government of Tamil Nadu . Objections in 
writing , if any , should be addressed to the Principal Secretary 
to Government, Rural Development and Panchayat Raj 
Department, Secretariat, Chennai- 600 009 . 


In exercise of the powers conferred by sub -section ( 1) 
of section 15 of the Tamil Nadu Panchayats Act, 1994 
(Tamil Nadu Act 21 of 1994 ), the Governor of Tamil Nadu 
hereby notifies his intention to declare the local areas 
specified in the Table below , now part of Kattumannarkoil , 
Keerapalayam and Kammapuram Panchayat Development 


THE TABLE . 
Name of the Village Panchayat. 


Name of Revenue Villages . 


Name of 
Panchayat Union . 


( 1 


( 2 ) 


Kattumannarkoil 


(3 ) 
Names of Revenue Villages in Srimushnam 
Revenue Firka in Kattumannarkoil Revenue 
Taluk of Chidambaram Revenue Division . 


1. Kokkarasanpettai 


Kokkarasanpettai (Survey No. 1 to 162) 
Anandakudi (Survey No . 1 to 83) 


DTP - 11- 2 Ex . ( 296 ) — 1 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Name of the Village Panchayat. 


Name of Revenue Villages. 


Name of 
Panchayat Union . 

( 1) 


( 2 ) 


( 3) 


Kattumannarkoil - Cont. 2 . Easanur 


Mathagalirmanickam 
(Survey No. 71 to 189) 


3. Mathagalirmanickam 


Madhakalirmanickam 
(Survey No. 1 to 70 and 190 to 220 ) 


4 . Gunamangalam 


Sri Sathamangalam 
( Survey No. 1 , 2A to 43/6B ) 


Gunamangalam 
( Survey No .1 to 258/ 14B ) 


5 . Melpuliyangudi 


Melpuliyangudi 
(Survey No. 1 to 187/23 ) 
Keezhpuliyangudi 
(Survey No. 1 to 91) 


6 . Kallipadi 


Kallipadi ( Survey No. 1 to 129) 
Ayan Keelpuliyangudi 
(Survey No . 1, 3, 8 , 47 , 50 , 51, 52 , 53 , 
60 and 64 ) 


7 . Sriputhur 


Sriputhur 
[Survey No . 2A -239/8, 10 (8 ) and 245 (5)] 


8 . 


Sri Neduncherry 


Sri Neduncheri 
(Survey No . 1 to 234) 
Sathavattam 
(Survey No. 1 to 234) 


9 . Sri Adivaraganallur 


Sri Adhivaraganallur 
( Survey No. 1 to 164 , 215 , 226 , 228 to 231, 
249 to 254 , 260 to 265 and 267 to 274 ) 


10 . Kandiyankuppam 


Sri Adhivaraganallur 
( Survey No. 165 to 214 , 216 to 225 , 227 , 
232 to 248 , 255 to 259, 266 and 275 to 349) 


11 . Nagarappadi 


Nagarapadi 
[Survey No. 1 to 172 (6 )] 


12 . Thethampattu 


Thethampattu 
(Survey No. 1 to 263/4 ) 


13 . Kozhai 


Kozhai (Survey No. 1 to 333 ) 


Keerapalayam : 


Names of Revenue Villages in Srimushnam 
Revenue Firka in Keerapalayam Revenue 
Taluk of Chidambaram Revenue Division . 


14 . Gudalaiyathur 


Kanur 


Gudalaiyathur (Survey No . 1 to 148 ) 
Kanur (Survey No. 1 to 288 ) 
Kavalakkudi (Survey No. 1 to 164 ) 
Kothandavilagam (Survey No .1 to 121) 


16 . 


Kavalakkudi 


17 . Kothandavilagam 


18 . Kumarakudi 


Kumarakudi ( Survey No. 1 to 395 ) 


19. Mazhavarayanallur 


Mazhavarayanallur (Survey No.1 to 393) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Name of the Village Panchayat. 


Name of Revenue Villages . 


Name of 
Panchayat Union . 


(1 ) 


( 2 ) 


(3 ) 


Keerapalayam — Cont. 


20 . Mudikandanallur 


Mudikandanallur (Survey No . 1 to 210 ) 


21 . Nandeeswaramangalam 


Nandeeswaramangalam 
(Survey No. 1 to 211 ) 


22 . Nangudi 


Nangudi (Survey No. 1 to 219 ) 
Palayankottai (Keel) (Survey No . 203 to 416 ) 


23 . Palayankottai(Keel) 
24 . Palayankottai(Mel) 


Palayankottai (Mel) (Survey No. 1 to 368 ) 


25 . Perur 


Perur (Survey No. 1 to 252 ) 


Pudaiyur ( Survey No . 1 to 189 ) 


26 . Pudaiyur 
27. Ramapuram 
28 . Solatharam 


Ramapuram (Survey No .369 to 632 ) 
Solatharam ( Survey No . 1 to 301) 


29 . Vadakkupalayam 


Vadakkupalayam (Survey No. 1 to 202 ) 


30 . Valasakadu 


Valasakadu , (Survey No. 1 to 180 ) 
Kurinjikudi ( Survey No. 1 to 64 ) 


31 . Vattathur 


Vattathur (Survey No. 1 to 230 ) 


Kammapuram : 


Names of Revenue Villages in Kammapurm 
Revenue Firka (w ) in Vridhachalam Revenue 
Taluk of Vridhachalam Revenue Division . 


32 . Devangudi 


Devangudi (Survey No. 1 to 188 ) 
KA . Puthur (Survey No . 1 to 54 ) 


33. A . Valliam 


A . Valliam (Survey No. 1 to 172 ) 
Sakkaramangalam (Survey No. 1 to 45 ) 


34 . C . Keeranur 


35 . Karmangudi 


36 . Kavanur 


C . Keeranur (Survey No. 1 to 170 ) 
Karmangudi (Survey No .1 to 398 ) 
Kavanur (Survey No.1 to 572 ) 
Keelapalaiyur ( Survey No. 1to 63) 
Kodumanur (Survey No. 1 to 148 ) 
K . Thozhur (Survey No . 1 to 163 ) 


37 . Keelapalaiyur 


38 . K . Thozhur 


39. Marungur 


Marungur (Survey No . 1 to 282 ) 
Melapalaiyur (Survey 1 to 195 ) 


40 . Melpalaiyur 


Names of Revenue Villages in Kammapurm 
Revenue Firka (E ) in Vridhachalam Revenue 
Taluk of Vridhachalam Revenue Division . 


41. T .Pavazhangudi 


T. Pavazhangudi (Survey No. 1 to 120 ) 
Keeramangalam (Survey No. 1 to 80 ) 


N . S . PALANIAPPAN , 
Principal Secretary to Government. 


4 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 
1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) 15 - ஆம் பிரிவின் , (1)- ஆம் உட்பிரிவால் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு காட்டுமன்னார்கோயில் , கீரப்பாளையம் மற்றும் கம்மாபுரம் ஆகிய ஊராட்சி வளர்ச்சி 
வட்டாரங்களின் பகுதியை பிரித்து தனி ஊராட்சி வளர்ச்சி வட்டாரப் பகுதியாக விளங்க இருக்கும் அதாவது ஸ்ரீமுஷ்ணம் ஊராட்சி 
வளர்ச்சி வட்டாரம் மற்றும் மேற்சொன்ன ஊராட்சி வளர்ச்சி வட்டாரத்திற்காக ஒரு ஊராட்சி ஒன்றியம் அதாவது ஸ்ரீமுஷ்ணம் 
ஊராட்சி ஒன்றியத்தை அமைத்துருவாக்குவதற்கு கீழேயுள்ள பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள வட்டார பகுதிகளை விளம்புகை 
செய்வதற்கு தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை ஈங்கிதனால் அறிவிக்கிறார் . மேற்கண்ட ஊராட்சி 
ஒன்றியத்தின் அமைப்பாக்கம் அடுத்து வரும் சாதாரண ஊராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்தும் நேரத்தில் மட்டும் 
செல்லாற்றலுக்கு வரும் . 

2 . அந்த உள்ளூர் வட்டாரப் பகுதியில் குடியிருந்து வருகின்ற எவரும் தமிழ்நாடு அரசிதழில் இந்த அறிவிக்கை 
வெளியிடப்பட்டதிலிருந்து ஆறு வாரங்களுக்குள் இந்த அறிவிக்கை குறித்த மறுப்பினை தெரிவிக்க விரும்பினால் அவர் எழுத்து 
மூலம் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் . அவ்வாறு அந்த உள்ளூர் வட்டார பகுதியில் குடியிருந்து வருகின்ற யாரிடமிருந்தும் மேலே 
கூறப்படும் காலக்கெடுவுக்குள் மறுப்பு ஏதும் பெறப்பட்டால் அதனை அரசு உரிய பரிசீலனை செய்யும் . மறுப்புகள் ஏதும் இருப்பின் 
அதனை எழுத்து மூலமாக அரசு முதன்மைச் செயலாளர் , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரியிட்டு அனுப்பிவைத்தல் வேண்டும் . 

பட்டியல் 
ஊராட்சி கிராம ஊராட்சியின் பெயர் 

வருவாய் கிராமங்களின் பெயர் . 
ஒன்றியத்தின் பெயர் 


காட்டுமன்னார்கோயில் : 


சிதம்பரம் வருவாய் கோட்டத்தின் வருவாய் 
வட்டமாகிய காட்டுமன்னார்கோயிலிலுள்ள , 
ஸ்ரீமுஷ்ணம் வருவாய் பிர்காவிலுள்ள வருவாய் 
கிராமங்களின் பெயர்கள் . 


1 . கொக்கரசன்பேட்டை 


2 . எசனூர் 


3 . மதகளிர்மாணிக்கம் 


கொக்கரசன்பேட்டை 
(நில அளவை எண் 1 முதல் 162 வரை ) 
ஆனந்தகுடி 
( நில அளவை எண் 1 முதல் 83 வரை ) 
மதகளிர்மாணிக்கம் 
(நில அளவை எண் 71 முதல் 189 வரை) 
மதகளிர்மாணிக்கம் 
(நில அளவை எண் 1 முதல் 70 வரை மற்றும் 
190 முதல் 220 வரை) 
ஸ்ரீசாத்தமங்கலம் 
(நில அளவை எண் 1 , 2ஏ முதல் 43/ 6பி வரை ) 
குணமங்கலம் 
(நில அளவை எண் 1 முதல் 258 /14பி வரை) 


4 . குணமங்கலம் 


5 . மேல்புளியங்குடி 


மேல்புளியங்குடி 
(நில அளவை எண் 1 முதல் 187/ 23 வரை ) 
கீழ்புளியங்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 91 வரை) 


6 கள்ளிப்பாடி 


கள்ளிப்பாடி 
(நில அளவை எண் 1 முதல் 129 வரை) 


அயன் கீழ்புளியங்குடி 
(நில அளவை எண் 1 , 3 , 8 , 47 , 50 , 51 , 52 , 53 , 
60 மற்றும் 64 ) 


7 . ஸ்ரீபுத்தூர் 


8 . ஸ்ரீநெடுஞ்சேரி 


ஸ்ரீபுத்தூர் 
(நில அளவை எண் 2ஏ - 239/ 8 , 10 (8 ) மற்றும் 
245 (5 ) 
ஸ்ரீநெடுஞ்சேரி 
( நில அளவை எண் 1 முதல் 234 வரை ) 
சாத்தவட்டம் 
(நில அளவை எண் . 1 முதல் 234 வரை ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கிராம ஊராட்சியின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் . 


ஊராட்சி 
ஒன்றியத்தின் பெயர் 


( 2) 


( 3 ) 


காட்டுமன்னார்கோயில் - தொடர்ச்சி 9 . ஸ்ரீஆதிவராகநல்லூர் 


10 . கண்டியாங்குப்பம் 


11 . நகரப்பாடி 


12 . தேத்தாம்பட்டு 


13 . கொழை 


கீரப்பாளையம் : 


14 . கூடலையாத்தூர் 


15 . கானூர் 


16 . காவாலக்குடி 


ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் 
(நில அளவை எண் 1 முதல் 164 , 215 , 226 , 
228 முதல் 231 வரை , 249 முதல் 254 வரை 
260 முதல் 265 வரை மற்றும் 267 முதல் 274 
வரை) 
ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் 
( நில அளவை எண் 165 முதல் 214 வரை , 
216 முதல் 225 வரை, 227 , 232 முதல் 248 வரை , 
255 முதல் 259 வரை 266 மற்றும் 
275 முதல் 349 வரை) 
நகரப்பாடி 
(நில அளவை எண் 1 முதல் 172 (6 ) வரை) 
தேத்தாம்பட்டு 
(நில அளவை எண் 1 முதல் 263 / 4 வரை) 
கொழை 
( நில அளவை எண் 1 முதல் 333 வரை) 
சிதம்பரம் வருவாய் கோட்டத்தின் வருவாய் 
வட்டமாகிய கீரப்பாளையத்திலுள்ள , ஸ்ரீமுஷ்ணம் 
வருவாய் பிர்காவிலுள்ள வருவாய் 
கிராமங்களின் பெயர்கள் . 
கூடலையாத்தூர் 
(நில அளவை எண் 1 முதல் 148 வரை ) 
கானூர் 
( நில அளவை எண் 1 முதல் 288 வரை ) 
காவாலக்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 164 வரை ) 
கோதண்டவிளாகம் 
(நில அளவை எண் 1 முதல் 121 வரை ) 
குமாரக்குடி 
(நில அளவை எண் 1 முதல் 395 வரை) 
மழவராயநல்லூர் 
( நில அளவை எண் 1 முதல் 393 வரை) 
முடிகண்டநல்லூர் 
( நில அளவை எண் 1 முதல் 210 வரை) 
நந்தீஸ்வரமங்கலம் 
( நில அளவை எண் 1 முதல் 211 வரை) 
நங்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 219 வரை) 
பாளையங்கோட்டை ( கீழ் ) 
( நில அளவை எண் 203 முதல் 416 வரை ) 
பாளையங்கோட்டை ( மேல் ) 
(நில அளவை எண் 1 முதல் 368 வரை) 
பேரூர் 
( நில அளவை எண் 1 முதல் 252 வரை) 
புடையூர் 
(நில அளவை எண் 1 முதல் 189 வரை ) 
ராமாபுரம் 
( நில அளவை எண் 369 முதல் 632 வரை ) 


17 . கோதண்டவிளாகம் 


18 . குமாரக்குடி 


19 . மழவராயநல்லூர் 


20 . முடிகண்டநல்லூர் 


21 . நந்தீஸ்வரமங்கலம் 


22 . நங்குடி 


23 . பாளையங்கோட்டை ( கீழ் ) 


24 . பாளையங்கோட்டை ( மேல் ) 


25 . பேரூர் 


26 . புடையூர் 


27 . ராமாபுரம் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கிராம ஊராட்சியின் பெயர் 


ஊராட்சி 
ஒன்றியத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் . 


(2 ) 


கீரப்பாளையம் : - தொடர்ச்சி . 


28 . சோழத்தரம் 


29 . வடக்குபாளையம் 


30 . வலசக்காடு 


31 . வட்டத்தூர் 


கம்மாபுரம் : 


32 . தேவங்குடி 


33 . ஏ . வல்லியம் 


34 . சி . கீரனூர் 


சோழத்தரம் 
( நில அளவை எண் 1 முதல் 301 வரை ) 
வடக்குபாளையம் 
( நில அளவை எண் 1 முதல் 202 வரை ) 
வலசக்காடு 
( நில அளவை எண் 1 முதல் 180 வரை ) 
குறிஞ்சிக்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 64 வரை) 
வட்டத்தூர் 
( நில அளவை எண் 1 முதல் 230 வரை ) 
விருத்தாச்சலம் வருவாய் கோட்டத்தின் 
வருவாய் வட்டமாகிய விருத்தாச்சலத்திலுள்ள , 
கம்மாபுரம் வருவாய் பிர்காவிலுள்ள ( மேற்கு ) 
வருவாய் கிராமங்களின் பெயர்கள் . 
தேவங்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 188 வரை) 
கா .புத்தூர் ( நில அளவை எண் 1 முதல் 54 வரை) 
ஏ . வல்லியம் 
(நில அளவை எண் 1 முதல் 172 வரை) 
சக்கரமங்கலம் 
(நில அளவை எண் 1 முதல் 45 வரை ) 
சி . கீரனூர் 
(நில அளவை எண் 1 முதல் 170 வரை) 
கார்மாங்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 398 வரை) 
காவனூர் 
( நில அளவை எண் 1 முதல் 572 வரை) 
கீழப்பாளையூர் 
(நில அளவை எண் 1 முதல் 63 வரை) 
கொடுமனூர் | 
( நில அளவை எண் 1 முதல் 148 வரை) 
கே .தொழூர் 
( நில அளவை எண் 1 முதல் 163 வரை ) 
மருங்கூர் 
( நில அளவை எண் 1 முதல் 282 வரை ) 
மேலப்பாளையூர் 
( நில அளவை எண் 1 முதல் 195 வரை ) 
விருத்தாசலம் வருவாய் கோட்டத்தின் 
வருவாய் வட்டமாகிய விருத்தாச்சலத்திலுள்ள 
கம்மாபுரம் வருவாய் பிர்காவிலுள்ள (கிழக்கு ) 
வருவாய் கிராமங்களின் பெயர்கள் 
டி .பவழங்குடி 
( நில அளவை எண் 1 முதல் 120 வரை) 
கீரமங்கலம் (நில அளவை எண் 1 முதல் 80 வரை ) 


35 . கார்மாங்குடி 


36 . காவனூர் 


37 . கீழப்பாளையூர் 


38 . கே .தொழூர் 


39 . மருங்கூர் 


40 . மேலப்பாளையூர் 


41 . டி .பவழங்குடி 


நா . ச . பழனியப்பன் , 
முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


